FAIR 


தமிழ்நாடு அரசு 


[ Regd . No. TN / CCN/ 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[விலை : ரூ . 0.80 காசு 


2020 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி 

வெளியிடப்பட்டது . 


IF 


வாய் 


மை 


வெல்லும் 


எண் 14] 


சென்னை , புதன்கிழமை, ஏப்ரல் 1 , 2020 
பங்குனி 19 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு-2051 
பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 


அறிவிக்கை 


[ அரசாணை (ப ) எண் 111, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு(12) த் துறை, 13 பிப்ரவரி 2020 ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 11/1948) 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1)-உட்பிரிவின் (a ) 
பகுதியிலும் 9 - ஆவது பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் 
சுருட்டு தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ளோருக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை நிர்ணயிப்பது தொடர்பாக விசாரணைகள் 
நடத்துவதற்கும் மாநில அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை இதனால் 
நியமிக்கிறார் 


தனிப்பட்ட நபர்கள் : 


( 1 ) 


தலைவர் 


( 2 ) 


தொழிலாளர் துறை இணை ஆணையர் , கோயம்புத்தூர் 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் ( செயலாக்கம் ), சேலம் 
உதவி இயக்குநர், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை , சென்னை . 


செயலாளர் 


( 3) 


உறுப்பினர் 


வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள் .- 


(1 ) 


உறுப்பினர் 


( 2 ) 


உறுப்பினர் 


திரு . S. மோகன்ராஜ் , 
ஷரப்பாபுலி மார்க் சுருட்டு கம்பெனி, 
எண் . 81 , சீரங்க தெரு , ஈரோடு -638 001 . 
திரு. P. வேலுசாமி , 
அன்னை விலாஸ் சுருட்டு தயாரிப்பாளர்கள் , 
எண் , 169 , ஜக்கம்மாள் கோவில் தெரு , 
பணக்குடி -627 109 , 
திரு . A. மனோகரன் , 
A1 , சுருட்டு கம்பெனி, 
எண் . 3/140 , மெயின் பஜார் தெரு , 
ஜலகண்டாபுரம் , சேலம் -636 501 . 


( 3 ) 


உறுப்பினர் 


DTP -II- 2- ( 14) ( T Sup ) -1 


2 


தொழிலாளர்களின் பிரதிநிதிகள். 


( 1) 


உறுப்பினர் 


( 2 ) 


உறுப்பினர் 


திரு . P. கணேஷ், 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை (ATP ) 
தேர்முட்டி தெரு , 
செந்தாரப்பட்டி அஞ்சல் , கெங்கவல்லி வட்டம் , 
சேலம் -636 110 . 
திரு . K.V. திருப்பதி , 
ஹிந்த் மஸ்தூர் சபை (HMS ) 
கதவிலக்கம் எண் . 39/ 9C , காமராஜர் சாலை , 
எல்.ஐ.சி. காலனி, சங்கரன்பாளையம் , 
வேலூர் -632 001 . 
திரு . S. சண்முகம் 
தலைவர், CITU 
செண்டாரப்பட்டி , தம்மம்பட்டி , 
கெங்கவல்லி வட்டம் , சேலம் -636 110 . 


( 3 ) 


உறுப்பினர் 


முகமது . நசிமுத்தீன் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


